ஸ்ரீ சாய்‌ ராம்‌ பொறியியல்‌ கல்லூரி (தன்னாட்சி) 
மேற்கு தாம்பரம்‌, சென்னை - 44. 
Sri Sai Ram Engineering College (Autonomous) 


West Thambaram, Chennai-44. 


Study Material 


தமிழரும்‌ தொழில்நுட்பமும்‌/ Tamils and Technology (20HSTA201) 


அலகு Il வடிவமைப்பு மற்றும்‌ கட்டிடத்‌ தொழில்நுட்பம்‌ 
பகுதி-அ / Part-A 


1. சங்க இலக்கியத்தில்‌ கூறப்பட்டுள்ள இரண்டு வகை வீடுகள்‌ யாவை? What are the two types 
of houses mentioned in sangam literature? 


சிற்றில்‌, பேரில்‌ என இரண்டு வகை வீடுகள்‌ சங்க இலக்கியங்களில்‌ காணப்படுகின்றன. 
சிறிய வடிவமைப்பை உடைய வீடுகள்‌ சிற்றில்‌ (செவ்வாய்‌ சிற்றில்‌-அகம்‌-394: செம்மண்‌ 
பூசப்பட்ட சிறிய மனைகள்‌. 

பெரிய அளவில்‌ வடிவமைக்கப்பட்டு இருந்த வீடுகள்‌ பேரில்‌ (எந்தை அடையாப்‌ பேரில்‌ - 
புறம்‌ 1) எனவும்‌ கூறப்படுகின்றன. 


Two types of houses are generally mentioned in sangam literature 
Sirtil 


Peril 


2. பல்லவர்கால கட்டிடக்கலையின்‌ மூன்று வகைகள்‌ யாவை? What are the three types of 
pallava period architecture? 


பல்லவர்கள்‌ கால கட்டிடக்கலையில்‌ மிக முக்கியமான மூன்று விதங்கள்‌ 
குடைவரைக்‌ கோயில்கள்‌ 
கற்றளி 


கட்டுமானக்‌ கோயில்கள்‌ 


Temples built after digging the rocks of big hills 


Kartali 


Constructed Temples 


3. சுதை என்றால்‌ என்ன? விளக்கம்‌ தருக.What is Sudai? Give an Explanation 
சுண்ணாம்பால்‌ உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள்‌ சுதை என்று அழைக்கப்படுகின்றன. 
மரக்குச்சிகளும்‌ சுண்ணாம்பும்‌ பயன்படுத்தி வீடுகளை அமைக்கும்‌ முறை பல 
நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே வழக்கத்தில்‌ இருந்தது. பின்னாளில்‌ சுண்ணாம்பிற்கு 
பதிலாக சிமெண்ட்டும்‌ மரக்குச்சிகளுக்குப்‌ பதிலாக இரும்புக்‌ கம்பிகளும்‌ 
பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 


It is made of lime. Wooden sticks and lime were used for this. Sudai has been in practice for centuries. 
Later cement was used instead of lime. Iron bars used in place of wooden sticks. 


4. கீழடி கட்டிடக்கலையில்‌ கண்டறியப்பட்ட கனிமங்கள்‌ யாவை? What are the minerals found 


in kizhadi architecture? 

கீழடி அகழாய்வில்‌ கண்டறியப்பட்ட செங்கற்கள்‌, சுண்ணாம்பு சாந்து, கூரை ஓடுகள்‌ 
மற்றும்‌ சுடுமண்ணாலான உறைக்‌ கிணற்றின்‌ பூச்சு ஆகியவற்றின்‌ மாதிரிகள்‌ வேலூர்‌ 
தொழில்நுட்ப கலைக்கழகத்தில்‌ பகுப்பாய்வு செய்யப்பட்டது. இதில்‌ சிலிக்கா மண்‌, 
சுண்ணாம்பு, இரும்பு, அலுமினியம்‌ மற்றும்‌ மெக்னீசியம்‌ போன்ற கனிமங்கள்‌ இருப்பது 
உறுதிப்படுத்தப்பட்டது. அதில்‌, 

செங்கல்‌ மற்றும்‌ கூரை ஓடுகளில்‌ - 80 % சிலிக்காவும்‌ 

பிணைப்புக்‌ காரணியாக - 7% சுண்ணாம்பும்‌ 

சுண்ணாம்பு சாந்தில்‌ - 97% சுண்ணாம்பும்‌ இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சுண்ணாம்பு 


அதிகளவில்‌ இருப்பதால்‌ சங்ககால கட்டிடங்கள்‌ வலிமையாக இருந்திருக்கின்றன. 


Analysis of the samples of bricks, lime mortar, roof tiles and limestone casing well lining found at kizhadi 
at the vellore university of Technology confirmed the presence of minerals such as silica clay, lime, iron, 
aluminium and magnesium in each of them. Their combination are as follows 


Bricks and roof tiles — 80% silica 
As Binding Factor — 7% lime 


Lime Mortar — 97% lime 


5. நடுகல்லின்‌ வேறு பெயர்கள்‌ யாவை? What are the other name of Hero Stones? 
வேடியப்பன்‌ கல்‌ (அ) வேடியப்பன்‌ கோவில்‌ 
வேடர்‌ 
கிருண்ணாரப்பன்‌ 
மீனாரப்பன்‌ 
சன்யாசியப்பன்‌ 
ஆஞ்சநேயர்‌ கல்லு 
சிறைமீட்டான்‌ கோவில்‌ 
ஊமை வேடியப்பன்‌ 
இரட்டை வேடியப்பன்‌ 
சாவுமேட்டு வேடியப்பன்‌ 
நத்தமேட்டு வேடியப்பன்‌ 
என்று நடுகல்லிற்கு பல பெயர்கள்‌ வழங்கப்பட்டு இருக்கின்றன. 


Vethiappan Stone (or) Vethiappan Temple 

Vedar 

Krishnarappan 

Meenarappan 

Sanyasiappan 

Anjaneya Stone 

Sirameetan Temple 

Oomai Vethiappan 

Double Vethiappan 

Savumettu Vethiappan 

Naththamettu Vethiappan 

6. சிலப்பதிகாரம்‌ கூறும்‌ எழினிகள்‌ (அ) திரைகள்‌ எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 

Silapathikaram says how many types of screens (Ezhinigal) are there? What are they? 
ஒருமுக எழினி - நாடக மேடையில்‌ ஒரே பக்கத்தில்‌ திரை இழுக்கப்படுகின்ற வகையில்‌ 
அமைக்கப்படும்‌ திரைச்சீலை ஒருமுக எழினி எனப்படும்‌ 


பொருமுக எழினி — மேடையின்‌ இருபுறத்தில்‌ இருந்தும்‌ இழுக்கப்படுகின்ற வகையில்‌ 
நடுவில்‌ ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும்‌ திரை. 
கரந்துவரல்‌ எழினி - மேடையின்‌ மேல்‌ இருந்து வேண்டும்போது கீழே இறங்கும்‌ திரை. 


The screens are of three kinds 

One side Pulling Screen 

A curtain that is set up so that it is drawn on one side of the stage is called a single curtain. 
Porumuga Ezhini 


A Screen that overlaps in the middle so that it can be pulled from either side of the stage is called porumuga 
Ezhini. 


Karanthuvaral Ezhini 


A Screen that descends when needed from the top of the platform is called Karanthuvaral Ezhini 


£. ஆடல்‌ மகளிர்க்கு வழங்கப்படும்‌ பட்டம்‌ யாது? What is the title given to dancer ladies? 
அரங்கேற்றத்தை சிறப்பாக முடிக்கும்‌ ஆடல்‌ மகளிர்க்கு 'தலைக்கோல்‌' எனும்‌ புகழ்மிக்க 
பட்டம்‌ வழங்கப்படுகிறது. இது போரில்‌ தோல்வியுற்று புறமுதுகிட்டு ஓடிய பகை 
மன்னனின்‌ வெண்கொற்ற கொடையில்‌ இருந்து செய்யப்படும்‌. 


The women who performs well in the dance are given the titles ‘Thalaikols’. It was made from the hammock 
of a beautiful silver umbrella taken from him in a battle with a rival king of great renown who had been 
defeated. 


8. மாமல்லபுரத்தில்‌ அமைந்துள்ள சிற்ப கலைகளில்‌ இரண்டினை கூறுக. Name of the tow 
sculptures located at Mamallapuram? 
அருச்சுனன்‌ தபசு 
வராகமூர்த்தி சிற்பம்‌ 
மகிடாசுரமர்த்தினி சிற்பம்‌ 


கோவர்த்தன மலை சிற்பம்‌ 


Aruchunana penance 
Varahamurthy sculpture 
Mahitasuramarthini sculpture 


Govardhana hill sculpture 


9. தில்லை நடராசர்‌ கோவிலுக்கு தங்க கூரை அமைத்த மன்னன்‌ யார்‌? Which king built the 
Golden roof of the Temple of Thillai Natarasar? 
ஆதித்ய சோழனின்‌ மகனான பராந்தக சோழன்‌ தில்லை நடராசர்‌ கோவிலுக்கு தங்க 
விமானக்‌ கூரையை அமைத்ததாகக்‌ கூறப்படுகிறது. இதனால்‌ அவருக்கு பொன்வேய்ந்த 
சோழன்‌' என்ற பட்டப்பெயரும்‌ உண்டு. 


Parantaka chola the son of Adhitya Chola is said to have built this golden canopy. Through this he got the 
title of *Ponveintha Cholan. 


10. இந்தோ — சாரசெனிக்‌ கட்டிடக்கலையை பயன்படுத்திக்‌ கட்டப்பட்ட முதல்‌ கட்டிடம்‌ எது? 

Which was the first building to be constructed using Indo — Saracenic architecture? 
தமிழ்நாட்டில்‌ முதன்‌ முதலில்‌ இந்தோ- சாரசெனிக்‌ கட்டிடக்கலையை பயன்படுத்தி 1768 இல்‌ 
சென்னையிலுள்ள சேப்பாக்கம்‌ ஆற்காடு நவாப்பின்‌ அரண்மனை கட்டிமுடிக்கப்பட்டது. இந்த 
அரண்மனை 117 ஏக்கர்‌ பரப்பளவு கொண்டது. 


The first building in Tamil nadu to use the Indo - Saracenic architecture was the Arcot Nawab’s Palace at 
Cheppakkam in Chennai. Which was completed in 1768. This palace has been built on 117 acres. 


பகுதி-ஆ / Part-B 


1.சங்ககால கட்டுமானப்‌ பொருட்கள்‌ குறித்து விவரிக்க. Describe the important contruction 


matrials used during the sangam period 


சங்க காலத்தில்‌ கட்டுமான பொருட்கள்‌ 

சங்க காலத்தில்‌, சுமார்‌ 6000 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ சுடுமண்‌, மரம்‌, சுதை, மூங்கில்‌, 
வைக்கோல்‌, புல்‌ மற்றும்‌ செங்கல்‌ ஆகிய பொருட்கள்‌ கட்டுமானப்‌ பணிகளில்‌ 
பயன்படுத்தினர்‌. அவ்வாறு கட்டமைக்கப்பட வீடுகளும்‌, மன்னர்‌ மாளிகைகளும்‌, வணிக 
நிறுவனங்களும்‌, பெது இடங்களும்‌ இருந்ததற்கான அடையாளங்கள்‌ இன்னும்‌ பல 
இடங்களில்‌ காணப்படுகின்றன. ஏறக்குறைய 6000-ம்‌ ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ 


கட்டுமானப்‌ பணிகளில்‌ கருங்கற்கள்‌ பயன்படுத்தப்பட்டு கட்டிடங்கள்‌ உருவாயின 


முக்கிய கட்டுமானப்‌ பொருட்கள்‌ 


1 மரம்‌ 


மரம்‌ ஒரு சிறந்த ஆரம்ப கால கட்டுமான பொருள்‌. மர கட்டுமானப்‌ பொருட்கள்‌ பல ஆயிரம்‌ 


வருட அனுபவங்களை கொண்டுள்ளது. மரத்தால்‌ கட்டப்பட்ட கட்டிடங்கள்‌ நீண்டகால 


சாத்தியம்‌ உள்ளது. மரங்களில்‌ 3 வகைகள்‌ உண்டு. 
ஆண்‌ மரம்‌ 

பெண்‌ மரம்‌ 

அலி மரம்‌ 


(1) ஆண்‌ மரம்‌ 


வீட்டில்‌ வாசற்கால்‌, தூண்கள்‌ பால்கணி போன்றவை உண்டாக்க ஆண்மரங்களை 
தேர்ந்தெடுக்க வேண்டும்‌. 

(il) பெண்‌ மரம்‌ 

உத்திரம்‌, விட்டம்‌, வளை, தாழ்வாரம்‌, தாங்கிக்‌ கட்டை ஆகியவற்றுக்கு பெண்‌ மரங்கள்‌ 
ஏற்றவை. 


(iii) அலி மரம்‌ 


சிறு விட்டம்‌, சட்டம்‌, கைகள்‌, வேலி ஆகியவற்றுக்கு அலி மரங்கள்‌ பயன்படுத்தப்பட்டது. 
2 சுடுமண்‌ 
களிமண்ணால்‌ செய்து பக்குவமாக உலர வைத்துச்‌ சூளை போன்ற முறையில்‌ சுட்டெடுத்து 


செய்யப்படும்‌ உறுதியான கட்டிட பொருளாகும்‌ 


3.சுதை 

இது சுண்ணாம்பால்‌ உருவாக்கப்பட்டவையாகும்‌ மரக்‌ குச்சிகளும்‌ சுண்ணாம்பும்‌ இதற்கு 
பயன்படுத்தப்பட்டன. சுதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே வழக்கத்திலிருந்தன. 
பின்னாளில்‌ சுண்ணாம்பிற்குப்‌ பதிலாக சிமெண்ட்‌ பயன்படுத்தப்பட்டது. மரக்‌ 
குச்சிகளுக்குப்‌ பதிலாக இரும்புக்‌ கம்பிகள்‌ பயன்படுத்தப்பட்டன. 

4.மூங்கில்‌ 


மூங்கில்‌ கட்டுமானங்கள்‌ ஒரு வலுவான மற்றும்‌ இலகு ரக கட்டிட பொருள்‌. மூங்கில்களை 
முழுமையாகவோ (அ) உடைத்தோ பயன்படுத்தினார்கள்‌. 

5. வைக்கோல்‌ 

வைக்கோல்‌ ஒரு பழமையான கட்டுமானப்‌ பொருட்களில்‌ ஒன்றாகும்‌. இது மிகவும்‌ 
வலிமையானது. வைக்கோல்‌ சுவர்கள்‌ அதிக சுமைகளைத்‌ தாங்கும்‌ அளவிற்கு 


உறுதியானவை 


6 செங்கல்‌ 
செங்கல்‌ என்ற சொல்‌ களிமண்ணால்‌ ஆன ஒரு அலகு என்று குறிப்பிடப்படுகிறது. 
சுடப்பட்ட செங்கற்கள்‌ மிக நீடித்த மற்றும்‌ வலிமையான கட்டுமானப்‌ பொருட்களில்‌ 
ஒன்றாகும்‌. செங்கல்‌ என்பது கட்டுமானத்தில்‌ சுவர்கள்‌ மற்றும்‌ பிற கூறுகளை உருவாக்க 
பயன்படும்‌. 


கீழடி அகழாய்வின்‌ பகுப்பாய்வு 


கீழடி அகழாய்வில்‌ கண்டறியப்பட்ட செங்கற்கள்‌, சுண்ணாம்பு சாந்து கூரை ஓடுகள்‌ 
மற்றும்‌ சுடுமண்ணாலான உறைக்‌ கிணற்றின்‌ பூச்சு ஆகியவற்றின்‌ மாதிரிகள்‌ வேலூர்‌ 
தொழில்நுட்ப பலகலை கழகத்தில்‌ பகுப்பாய்வு செய்ததில்‌, இவை ஒவ்வொன்றிலும்‌ 
சிலிக்கா மண, சுண்ணாம்பு, இரும்பு, அலுமினியம்‌ மற்றும்‌ மெக்னீசியம்‌ போன்ற 
கனிமங்கள்‌ இருக்கின்றன என உறுதிபடுத்தப்பட்டுள்ளது. அவற்றின்‌ கலவை 


செங்கல்‌ மற்றும்‌ கூரை ஓடுகளில்‌ 80% சிலிக்காவும்‌ 
பிணைப்புக்‌ காரணியாக 7% சுண்ணாம்பும்‌ 


சுண்ணாம்பு சாந்தில்‌ 97% சுண்ணாம்பும்‌ 


பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதுமேற்கூறப்பட்ட கலவையை உற்றுநோக்கும்போது 


அக்கால மக்கள்‌ மிகத்‌ தரமான கட்டுமானப்‌ பொருட்களைப்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌ என்பது 
தெரியவருகிறது. மேலும்‌ 97% கண்ணாம்பு இருப்பது ஆய்வறிக்கையில்‌ 
தெரிவித்திருப்பதால்‌ சங்ககால கட்டிடங்கள்‌ மிகவும்‌ வலிமையாக இன்றுவரை 
நீடித்திருப்பதற்கு இதுவே சான்றாகும்‌. 

During the Sangam period, about 6000 years ago, flint, wood, suthai, bamboo, straw, grass and bricks were 
used in construction. There are still traces of houses, royal places, commercial establishments and public 
places built like that About 6000 years later, black stones were used in construction and buildings 

Major Building Materials 

1. Tree 


Wood was an excellent early construction material. For thousands of years, wooden building materials have 
been used. Timber framed buildings have long-lasting stability. There are three types of trees 


1. Male tree 


2 Female tree 

3. Eunuch tree 

(i) Male Tree 

Male trees should be selected to make door posts, pillars, balcony, etc., in the house 
(ii) Female Tree 

For uthiram, vittam, arch, porch and bearing beam female trees are suitable. 

(iii) Eunuch Tree 

Eunuch trees are used for small vittam, frame, handrails, and fence. 

2. Hot Sand 

Hot sand is the solid building material made from clay that is dried and heated in a kiln-like structure. 
3. Suthai 


It is made of lime. Wooden sticks and lime were used for this. Suthai has been in practice for centuries. 
Later, cement was used instead of lime. Iron bars were used in place of wooden sticks. 


4. Bamboo 


Bamboo constructions are a strong and lightweight building material. Bamboos were used as a whole or in 
the broken form. 


5. Straw 


Straw is one of the oldest building materials. It is very strong. Straw walls are strong enough to withstand 
heavy loads. 


6. Brick 

The term brick refers to a unit made of clay. Heated bricks are one of the most durable and strong building 
materials. Brick is used to make walls and other elements in construction. Brick is an ancient building 
material. A brick is made of clay-bearing soil, sand and limestone. 

Analysis of Kizhadi Excavation 

Analysis of the samples of bricks, lime mortar, roof tiles and limestone casing well lining found at Kizhadi 
at the Vellore University of Technology confirmed the presence of minerals such as silica clay, lime, iron, 
aluminium and magnesium in each of them. Their combinations are as follows. 


(i) Bricks and roof tiles: > 80% Silica 


(11) As Binding Factor :> 7% lime 


(iii) Lime Mortar :> 97% lime 


A closer look at the above composition reveals that the people of that time had used very high quality 
construction materials. And the presence of 97% limestone is a proof that Sangam buildings have survived 
till date because they are very strong. 


2.நடுக்கல்‌ (அ) வீரக்கற்கள்‌ அமைப்பு மற்றும்‌ வழிபாட்டு முறை குறித்து விவரிக்க. 

Explain with evidence the method of worshipping Hero stones in the Sangam period. 

இறந்து போன வீரர்களுக்கு ஈமக்கடன்‌ செய்து கல்நட்டு வழிபடுவது பண்டைய தமிழ்மரபு. 
இவ்வாறு நடப்பட்ட கற்களே 'நடுக்கல்‌' (அ) 'வீரக்கற்கள்‌ என்று கூறுவர்‌. உலகின்‌ பல 
பகுதிகளிலும்‌ பெருங்கற்காலம்‌ முதலே இவ்வழக்கம்‌ இருந்து வந்துள்ளது. பொதுவாக 
இறந்தவர்கள்‌ எவருக்குமே நடுகற்கள்‌ வைக்கப்படலாம்‌. ஆனால்‌ வீரச்சாவு 
அடைந்தவர்களுடைய நடுக்கற்களுக்காக எடுக்கப்பட்ட நடுக்கல்லை. மக்கள்‌ வணங்கி 


வந்தனர்‌ என்பதை பற்றியும்‌ சங்ககால இலக்கியங்களில்‌ சிறப்பித்துக்‌ கூறப்பட்டுள்ளன. 


நடுக்கல்லின்‌ காலம்‌ 


தமிழ்நாட்டில்‌ சங்ககாலம்‌ தொட்டே (பொ.ஆ.மு.4-ம்‌ நூற்றாண்டு முதல்‌) வீரர்களுக்கு 
நடுக்கல்‌ எடுக்கும்‌ வழக்கம்‌ இருந்துள்ளது. 


நடுக்கல்‌ அமைவிடம்‌ மற்றும்‌ பிறபெயர்கள்‌ 


பெரும்பாலும்‌ நடுக்கற்கள்‌ ஊரின்‌ வெளியே காணப்படுகின்றன. ஒரே இடத்தில்‌ இரண்டு 
(அ) அதற்கு மேற்பட்ட நடுக்கற்கள்‌ காணப்படுவதும்‌ ஒரே போரில்‌ இறந்த பல 
போர்வீரர்களுக்கும்‌ நடுக்கற்கள்‌ இடத்தில்‌ காணப்படுவதும்‌ உண்டு. 


புலிமான்‌ கோம்பையில்‌ (தேனி மாவட்ட மூன்று நடுக்கற்கள்‌ காணப்பட்டன. இதன்‌ காலம்‌ 
கி.மு. 3 ஆம்‌ நூற்றாண்டு. செங்கம்‌, தருமபுரி போன்ற இடங்களை ஆண்ட அதியமான்‌ 
அரசர்‌ காலத்தில்‌ நடுக்கற்கள்‌ எழுப்பப்பட்டுள்ளது தெரிகின்றது. 


தமிழ்நாட்டில்‌ சேரன்‌, சோழன்‌, பாண்டியன்‌ காலத்திலும்‌ போரில்‌ வீரச்சாவு அடைந்த 
மனிதர்களுக்கு மட்டுமல்லாம்‌ போர்ச்‌ சேவலுக்கு அந்த சேவலின்‌ உருவம்‌ பொறிக்கப்பட்ட 


நடுக்கல்‌ அமைக்கப்‌ பட்டுள்ளது. 
நடுகற்களை கீழ்க்காணும்‌ பெயர்களாலும்‌ அழைப்பர்‌. 


(i) வேடியப்பன்‌ கல்‌ (அ) வேடியப்பன்‌ கோயில்‌ வடிவமைப்பு மற்றும்‌ கட்டிடத்‌ 
தொழில்நுட்பம்‌ 

ii) வேடர்‌ 

vii) சிறைமீட்டான்‌ கோயில்‌ 

ii) கிருஷ்ணாரப்பன்‌ 

Vii) ஊமை வேடியப்பன்‌ 

iX) இரட்டை வேடியப்பன்‌ 

V) சன்யாசியப்பன்‌ 


X) சாவுமேட்டு வேடியப்பன்‌. 


( 
( 
( 
( 
(iv) மீனாரப்பன்‌ 
( 
( 
( 
(xi) நத்தமேட்டு வேடியப்பன்‌ 
( 


Vi) ஆஞ்சநேயர்‌ கல்லு 
நடுகற்களின்‌ அமைப்பு 
நடுகற்களின்‌ அமைப்பு கீழ்காணும்‌ பலவிதங்களில்‌ அமைக்கப்‌ பட்டிருக்கும்‌. 


|)நடுகற்களில்‌ வீரனுடைய உருவம்‌ போர்புரியும்‌ நிலையில்‌ கைகளில்‌ வில்லும்‌ அம்பும்‌ 
ஏந்தியோ (௮) வாளும்‌ கேடயமும்‌ ஏந்தியோ காட்டப்பட்டிருக்கும்‌ 


பல நடுகற்களில்‌ வீரனின்‌ உடலில்‌ பல அம்புகள்‌ துளைத்து நிற்பது போலவும்‌ 


காட்டப்பட்டிருக்கும்‌ 


ili) பெரும்பாலும்‌ வீரன்‌ இடுப்பில்‌ நீண்ட துணியும்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ உடலின்‌ மேல்‌ 
ஆடை கிடையாது தலையில்‌ ஒரு முடி காணப்படுகிறது. 


iV) சில வீரர்கள்‌ நீண்ட பின்னலை உடையவர்களாகவும்‌ காணப்படுகின்றனர்‌. 


V) வீரன்‌ புலியோடு சண்டையிடுவதை போல்‌ சில நடுக்கல்‌ காணப்படுகிறது. (சான்று 


மோத்தக்கல்‌ என்ற ஊரில்‌) 


vi)  கோழிக்கற்கள்‌' கோழிச்சண்டையில்‌ இறந்த கோழிகளுக்கும்‌ நடுக்கற்கள்‌ 
எடுக்கப்பட்டிருக்கின்றன. மும்‌ 


i) “விழுத்தொடை மறவர்‌ வில்‌இட வீழ்ந்தோர்‌, 
எழுத்துடை நடுக்கல்‌" (ஐங்குறுநூறு 352) 


(li) பேஎம்‌ முதிர்‌ நடுகல்‌, பெயர்‌ பயம்‌ படரத்தோன்றும்‌ குயில்‌ எழுத்து (அகம்‌:297) 
இக்குறிப்புகள்‌ அனைத்தும்‌ சங்க காலத்தில்‌ எழுப்பப்பெற்ற நடுகற்களில்‌ எழுத்துக்கள்‌ 
இருந்தன என்பதைப்‌ புலப்படுத்துகின்றன. 


சங்ககாலத்தில்‌ நடுக்கல்லை வழிபடும்‌ முறை 

நடுக்கற்களுக்கு நாள்தோறும்‌ பூவும்‌, புகையும்‌ காட்டி பூசை செய்யும்‌ வழக்கம்‌ 
இருந்துள்ளது. இது 'நடுகல்‌ வணக்கம்‌' எனப்பட்டது. இதனை புறநானூறு, சிலப்பதிகாரம்‌, 
மலைபடு கடாம்‌ முதலிய நூல்களில்‌ குறிப்பிடப்படுகின்றன. நடுகல்லைச்‌ சுற்றிலும்‌ கல்‌ 
அடுக்கி அதனைப்‌ பதுக்கை ஆக்குவர்‌. இதற்கு 'வல்லான்‌ பதுக்கைக்‌ கடவுள்‌' என்று பெயர்‌ 


உடுக்கு அடிப்பர்‌, தோப்பி என்னும்‌ கள்‌ வைத்துப்‌ படைப்பர்‌. உயிரினங்களைப்‌ 
பலியிடுவர்‌. 
சான்று 


"இல்லடுகள்ளின்‌ சில்குடிச்‌ சீறூர்ப்‌ புடைநடு கல்லின்‌ நாட்பலியூட்டி நன்னீராட்டி 
நெய்நறை கொளீஇய மங்குல்‌ மாப்புகை மறுகுடன்‌ கமழும்‌ (புறநானூறு) 


சிற்றூரின்‌ பக்கத்தில்‌ நடப்பட்ட நடுக்கல்லுக்கு விடியற்காலையில்‌ நன்னீராட்டி, 


நெய்விளக்கேற்றிப்‌ படையலைப்‌ படைத்தனர்‌, நெய விளக்கு ஏற்றியதால்‌ உண்டான புகை 
மேகம்‌ போல்‌ எழுந்து தெருவில்‌ மணக்கும்‌ என்று, நடுக்கல்‌ வணங்கப்பட்ட செய்தியை 
புறநானூறு கூறுகிறது. 


"நடுகற்‌ பீலிசூட்டி நாரரி சிறுகலத்து குப்பவும்‌ 


என்று அதியமான்‌ நெடுமானஞ்சியின்‌ நடுகல்லுக்கு பீலிசூட்‌ கள்ளும்‌ படைக்கப்பட்டது 


குறித்து ஒளவையார்‌ கூறுகிறார்‌. 

It is an ancient Tamil tradition to offer final tributes to the dead soldiers and worship after erecting stones. 
The stones erected in this way are called 'Nadukal' or 'Hero Stones’. This practice has been existing in many 
parts of the world since the Stone Age. Generally, 'Hero Stones' can be placed for any deceased person. But 
it is also mentioned in Sangam literature that people used to worship the Hero Stone of the martyrs. 


The Period of Stone Erection 


In Tamil Nadu, there has been a custom of erecting stone for soldiers since Sangam period. The following 
lines from Tholkapiyam make this clear. 


The Location of the Stone Erected and other Names 
Most of the erected stones are found outside the town, Two or more erected stones are also found at the 
same place. It is also common for many warriors who die in the same battle to have their tombstones found 


in the same place. 


Three Hero stones were found at Puliman Gombai (Theni district) by the Tamil University department of 
Epigraphy and Archaeology. Its period is 3rd Century BC. 


The stone erected with the rooster image engraved Other Names 
The Hero stones are also called by the following names. 

(1) Vethiappan Stone (or) Vethiappan Temple 

(ii) Vedar 

(iii) Krishnarappan 

(iv) Meenarappan 

(v) Sanyasiappan 

(vi) Anjaneya Stone 


(vii) Sirameetan Temple 


(viii) Oomai Vethiappan 

(ix) Double Vethiappan 

(x) Savumettu Vethiappan 
(xi) Naththamettu Vethiappan 


The Structure of the Hero Stone 

The arrangement of Hero stones are made in the following ways. 

1) On the epitome there is a figure of a warrior in combat posture holding a bow and arrow or with a sword 
and shield. 


ii) Many epitomes also show the hero with many arrows piercing his body. 


iii) Mostly, a long cloth is also tied around the warrior's waist. There is no clothing on the body. A hair is 
seen on the head. 


iv) Some players are found with long braids. 


v) Some Hero stones are seen as if the hero is fighting with a tiger. (Evidence: in a town called 
Moththakkal). 


vi) Chicken Stones: Hero stones are also found for the dead chickens in chicken fights. 
Inscriptions on the Hero Stones 


The king's reign, year, the name of the martyred hero and the news about him, the battle, about bringing 
cattle, about recovering cattle, etc., are engraved on the Hero stone. 


The epitomes usually have circular letters. There are also some Tamil letters. 

Method of worshipping the Hero Stone during the Sangam Period 

There was a custom of offering flowers and smoke to the Hero stones every day. It was called 'salutation to 
the Hero stone’. It is mentioned in books like Purananooru, Silapathikaram, Malaipadu Kadaam. Stones 


were placed around the Hero stone to make it a hoard. It is called 'Vallan Padukai God'. They would beat 
the udukai, perform pooja with Thoppi, a kind of liquor. They also sacrificed animals 


3. மாமல்லபுர சிற்பங்கள்‌ மற்றும்‌ கோவில்களின்‌ வடிவமைப்பு குறித்து எழுதுக. Describe the cave 


temples at Mamallapuram. 


மாமல்லபுரச்‌ சிற்பங்களும்‌, கோவில்களும்‌ 


மாமல்லபுரம்‌ (அ) மகாபலிபுரம்‌ கோயிலைக்‌ கட்டியவர்‌ இராஜசிம்ம பல்லவர்‌ ஆவார்‌. 
நர்சிம்ம மாமல்ல அரசர்‌ தனது தந்தையுடன்‌ சுற்றுலா சென்றபோது அவர்‌ ஒரு பாறையின்‌ 
மீது படம்‌ வரைந்தார்‌. அதை பார்த்த அவர்‌ தந்தைக்கு பாறைகளில்‌ அழியா கோவில்கள்‌ 
கட்டலாம்‌ என்ற யோசனை தோன்றியது. அதனால மன்னன்‌ இராஜசிம்மன்‌ உருவாக்கிய 


அந்தக்‌ கோயிலுக்கு தனது மகன்‌ பெயரான மாமல்லன்‌ என சூட்டினார்‌. 


குகைக்‌ கோயில்கள்‌ 
மாமல்லபுரத்தில்‌ 9 குகைக்‌ கோயில்கள்‌ உள்ளன. இவை இந்து மத புராணத்தில்‌ நிகழ்ந்த 
சம்பவங்கள்‌ குறித்த கல்வெட்டுகளுக்கு சிறப்பு பெற்றது. 


1. புலிக்குகை 
சாளுவன்‌ குப்பம்‌ புலிக்குகையானது. தமிழகக்‌ குடைவை கோயில்களில்‌ வேறுபட்ட 
அமைப்பைக்‌ கொண்டது. யாளித்‌ தலைகளுடன்‌ காணப்படும்‌ இந்த யாளிக்‌ குடைவரை 


கொற்றவைக்காக அமைக்கப்பட்டது. 


2 அதிரணசண்ட பல்லவேஸ்வர கிருஹம்‌ 
இந்த மண்டபத்தில்‌ காணப்படும்‌ கல்வெட்டில்‌ சிவன்‌ உமையோடும்‌. குகனோடும்‌ 


எப்போதும்‌ இங்கு தங்கியிருக்கக்‌ கூடும்‌ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 


3. அர்ச்சுனன்‌ தபஸ்‌ 

90 அடி பாறையில்‌ அமைந்திருக்கும்‌ உன்னதமான கலைப்படைப்பு 'அர்ச்சுனன்‌ தபஸ்‌' 
என்ற இந்த பாறைச்‌ சிற்பம்‌, கோடைக்கால உச்சிப்பொழுதில்‌ பாசுபத அஸ்திரத்துக்காக 
அர்ச்சுனன்‌ சிவபெருமானை நோக்கித்‌ தவம்‌ இருந்த காட்சி. 


4. கிருஷ்ணன்‌ மண்டபம்‌ 
இந்திரன்‌ ஏவிய மழை புயலிலிருந்து கோகுல ஆயர்களையும்‌, ஆடு, மாடுகளையும்‌ 
கண்ணன்‌ கோவர்த்தன மலையைக்‌ குடையாகத்‌ தூக்கி காத்தான்‌ என்கிறது புராணம்‌ 


பல்லவர்கள்‌ இதையே சிற்பமாக வடித்துள்ளார்கள்‌ 


5. பஞ்ச பாண்டவ ரதங்கள்‌ 


ஐந்து பொருள்கள்‌ எங்கு இணைந்து காணப்பட்டாலும்‌ அதை பஞ்ச பாண்டவர்களுடன்‌ 
சேர்த்துக்‌ கூறுவது நம்முடைய மரபு எனவே. இங்குள்ள 5 கோயில்களும்‌ 'பஞ்சபாண்டவ 
ரதங்கள்‌ அழைக்கப்படுகின்றன. சகாதேவன்‌ ரதம்‌, பீமன்‌ ரதம்‌, அர்ச்சுனன்‌ ரத திரெளபதி 
ரதம்‌, தருமர்‌ ரதம்‌ என 5 ரதங்களில்‌ செதுக்கப்பட்ட பல்வேறு கற்சிற்பங்கள்‌ 


காணப்படுகின்றன. 


6.உலகனேஸ்வரர்‌ கோயில்‌ 
இது 7-ம்‌ நூற்றாண்டு கால கற்கோயில்‌. இந்தக்‌ கோயிலில்‌ எரிந்த விளக்குதான்‌ 


பல்லவர்கள்‌ காலத்தில்‌ துறைமுகக்‌ கலங்கரை விளக்கமாக இருந்தது. 


£. மகிஷாசுரமர்த்தினி குகை 
இந்தக்‌ குடைவரைக்‌ கோயிலில்‌ மகிஷாசுரனை அழித்த கொற்றவையின்‌ சிற்பம்‌, 


சோமாஸ்கந்தர்‌ சிற்பம்‌, அனந்த சயன பெருமாள்‌ சிற்பம்‌ உள்ளிட்ட தலைசிறந்த சிற்பங்கள்‌ 
உள்ளன. சிங்கத்தின்‌ மீது அமர்ந்த கொற்றவை, வில்‌ அம்புடன்‌ தனது பத்துக்‌ சரங்களுடன்‌ 
மகிஷாசுரனுடன்‌ நேருக்கு நேர்‌ ஆக்ரோஷமாகப்‌ போர்‌ ' புரியும்‌ காட்சி சிறப்பாக 
அமைக்கப்பட்டிருக்கும்‌ வலது காலை தாமரை / மலர்ப்‌ பீடத்தின்‌ மீது ஊன்றி, இடது 
காலை சிம்மத்தின்‌ மேல்‌ வைத்த நிலையில்‌ காணப்படும்‌. கொற்றவை, மகிஷனுடன்‌ போர்‌ 


புரிகிறாள்‌. மகிஷன்‌ புறமுதுகிட்டு ஓடுகிறான்‌. 


8 ராமானுஜ மண்டபம்‌ 


சிவனுக்கு உரியதாகக்‌ குடையப்பட்ட குடைவரை, ராமானுஜ மண்டபம்‌. சிவன்‌, பிரம்மா, 
திருமால்‌ என்று மூன்று கருவறையுடன்‌ குடையப்பட்டது. சிவன்‌ கோயிலான இந்தக்‌ 


குடைவரை அழிக்கப்பட்டு பின்னாளில்‌ பெருமாள்‌ குடைவரையாக மாற்றப்பட்டுள்ளது. 
9. வராக மண்டபம்‌ 
இந்தக்‌ குடைவரையின்‌ சுவர்களில்‌ வராகமூர்த்தி, தாமரை மீது அமர்ந்துள்ள திருமகள்‌, 


கொற்றவை மற்றும்‌ உலகளந்த பெருமாளின்‌ சிற்பங்கள்‌ காணப்படுகின்றன. 


10. கணேச ரதம்‌ 


ஒரே கல்லில்‌ செதுக்கப்பட்ட சேதமடையாத கோயில்‌ கணேச ரதம்‌. மாமல்லபுரத்தில்‌ 
தற்போது வழிபாட்டில்‌ இருக்கும்‌ ஒரே சிற்பக்‌ கோயில்‌ இதுதான்‌ சிவனுக்காக 


எழுப்பப்பட்ட கோயில்‌ பிற்காலத்தில்‌ விநாயகர்‌ கோயிலாக மாற்றப்பட்டது. 


11 புடைப்பு சிற்பங்கள்‌ 
புடைப்பு சிற்பங்கள்‌ என்பது நாம்‌ நான்கு பக்கத்தில்‌ இருந்து பார்த்தாலும்‌ முப்பரிமாண 


அமைப்பை கொண்டுள்ளதாகும்‌. இந்த சிற்பங்கள்‌ சுவரில்‌ ஒட்டி இருப்பது போலவும்‌, 
வெளியில்‌ தள்ளி கொண்டிருப்பது போலவும்‌ காட்சி அளிக்கின்றன. 


கடற்கரைக்‌ கோயில்‌ 

தமிழ்நாட்டில்‌ முதன்முதலில்‌ அமைக்கப்பட்ட கட்டுமானக்‌ கோயில்‌ மாமல்லபுரம்‌ 
கடற்கரைக்‌ கோயிலாகும்‌ இக்கோயில்‌ 45 அடி உயரம்‌ கொண்டது. இதில்‌ 
லிங்கவடிவத்தில்‌ காட்சி தரும்‌ சோமாஸ்கந்தர்‌ வடிவமைப்பு மற்றும்‌ கட்டிடத்‌ 
தொழில்நுட்பம்‌ மற்றும்‌ பள்ளிக்கொண்ட நிலையில ஜலசயன பெருமாள்‌ சேதமடைந்த 
நிலையில்‌ காட்சியளிக்கின்றனர்‌. 

Mamallapuram or Mahabalipuram Temple was built by Rajasimma Pallavar. When the king Narasimha 
Mamalla went on a picnic with his father, he drew a picture on a rock. On seeing that, his father got an idea 
to build immortal temples on the rocks. Rajasimhan named the temple after his son Mamallan. 

1. Cave Temples 

There are 9 cave temples in Mamallapuram. Those are special inscriptions on events in Hindu mythology. 


1. Tiger Cave 


Saluvan Kuppam cave temple has a different layout among the carved temples in Tamil Nadu. This yaali 
carving is available with 16 heads. This yaali carving was erected for the Kotravai goddess. 


2. Athiranasanda Pallaveswara Kirugam An inscription found in the mandapa mentions that Shiva may 
always stay here with Umai and Gugan 


3. Archuna Penance 


The rock sculpture Archuna penance, a 90 feet rock masterpiece, depicts Archuna's penance to Lord Shiva 
for Pasupatha Astra during the mid day in summer. 


4. Krishna Mandapam 


According to the legend, Kannan lifted the Govardhana Hill as an umbrella to protect the Gokula shepherds, 
goats and cows from the rains and storms caused by Indra. The Pallavas have sculptured the same. This is 
Adhivaraga Cave Temple. 


5. Pancha Pandava Rathas 

In our tradition wherever five elements are together, they are associated with Pancha Pandavas. Hence, all 
the five temples here are known as 'Panchapandava Rathas'. There are various stone sculptures carved on 
five chariots namely Darumar Ratham, Bihman Ratham, Archunan Ratham, Nagula Sahadeva Ratham and 
Draupathi Ratham. 


6. Ulaganeswarar Temple 


It is a 7th Century stone temple. The lamp lit in this temple was the harbour beacon during the Pallava 
period. 


7. Mahishasuramarthini Cave 


In this carved temple, there is a sculpture of the goddess who destroyed Mahishasura. There are 
masterpieces of sculptures including Somaskandar sculpture and Ananda Perumal sculpture. The goddess 
seated on a lion facing Mahishasuran with ten hands holding bow and arrow and fighting against him. This 
is presented excellently. She keeps her right leg on the lotus base and her left leg on the lion. The goddess 
is fighting with Mahishasuran and he runs away 


8.Raamanuja Hall 


Ramanuja Hall was carved for Shiva. It was carved with three sanctum sanctorums namely Shiva, Brahma 
and Tirumal. Later this carving for Shiva was destroyed and changed to the carving for Perumal 


9. Varaha Hall 


On the walls of this carving, there are sculptures of Varahamurthy, Thirumagal seated on a lotus, Kotravai 
and Ulagalanda Perumal. 


10. Ganesa Ratham 
This is an undamaged temple carved out of a single stone. Ganesa ratham is the only sculptural temple 
currently remains for worship at mamallapuram. 


11. Embossed Sculptures 
Emossed sculptures have a three dimensional structure even if we look at them from four sides. These 
sculptures appear to be attached to the wall and are self — contained outside. 


12. Beach Temple 
Mamallapuram Beach Temple was the first constructed temple in Tamil Nadu. The height of this temple is 


45 feet. In this, Somaskandar in Linga form and Jalasayana Perumal in sleeping posture are found in 
damaged conditions. 


4.சிலப்பதிகாரத்தில்‌ மேடை அமைப்பு மற்றும்‌ அதன்‌ சிறப்புகள்‌ பற்றி விளக்குக. Explain the 
silappathikaram stage setting in a few words with evidence. 

சிலப்பதிகாரத்தில்‌ மேடை அமைப்பு 

சற்றேறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நாடக அரங்கம்‌ அமைப்பது பற்றி மிக 
விரிவாகவும்‌, நுணுக்கமாகவும்‌ இளங்கோ அடிகள்‌ கூறியுள்ளார்‌. 


சுருண்ட கூந்தலை உடையவள்‌ மாதவி. ஐந்தாவது வயதில்‌ ஆடல்‌ கற்பதற்கான 
சடங்குகளை செய்து, 7 ஆண்டுகள்‌ வரை நாட்டியம்‌ கற்றவள்‌. 12வது வயதில்‌ நாட்டியம்‌ 


அரங்கேற்ற சோழன்‌ அவைக்கு வந்தாள்‌. 


மேடை அமைப்பின்‌ பல்வேறு நிலைகள்‌ 

1. அரங்கத்திற்கான இடம்‌ 

கற்றுணர்ந்த சிற்ப நூலாசிரியரால்‌ சொல்லப்பட்ட இயல்பு மாறாத நன்னிலத்தை ஆடல்‌ 
அரங்கிற்காகத்‌ தேர்ந்தெடுத்தனர்‌. 


2. மூங்கில்‌ கொணர்தல்‌ 

பொதிகை மலை போன்ற உயர்ந்த புண்ணிய மலைகளிலே உயரமாக வளர்ந்த 
மூங்கில்களில்‌, கணுவுக்கு கணு ஒரு சாண்‌ தூ உள்ளதாக வளர்ந்திருக்கும்‌ மூங்கில்‌ 
ஒன்றினை வெட்டி வந்து நடன அரங்கம்‌ அமைக்க பயன்படுத்தினர்‌. 


3. மூங்கில்‌ அளவுகோல்‌ 

நூல்களில்‌ கூறப்பட்ட முறையில்‌, நன்கு வளர்ந்த சராசரி மனிதனின்‌ கைப்‌ பெருவிரலில்‌ 24 
(ஏறக்குறைய 4 அடி) வரும்படி அளந்து அம்மூங்கிலை ஒரு 'கோலாக' துண்டு செய்தனர்‌. 
ஏழுகோல்‌ (28 அடி) அகலமும்‌, எட்டுகோல்‌ (32 அடி) நீளமும்‌. ஒரு கோல்‌ (4 அடி) உயரமும்‌ 


உள்ள நடன அரங்கம்‌ அமைத்தனர்‌. 


4.உத்தரப்‌ பலகை அமைத்தல்‌ 


அவ்வாறு அமைத்த மேடையின்‌ நான்குபுறமும்‌ தூண்களை நிறுத்தி, அவற்றின்‌ மீது 
உத்தரப்‌ பலகையைப்‌ பொருத்தினர்‌. அரங்கின்‌ தளத்தின்‌ மீதும்‌ பலகை பொருத்தினர்‌ 
இவ்விரு பலகைகளுக்கும்‌ இடையே இடைவெளி நான்கு கோல்‌ (16 அடி) உயரம்‌ 


வைத்தனர்‌. 


5. அரங்கின்‌ வாசல்‌ 
இவ்வரங்கத்திற்குள்‌ கலைஞர்கள்‌ உள்ளே வரவும்‌, வெளியே செல்லவும்‌ இரண்டு 
வாசல்கள்‌ வைத்தனர்‌. அரங்கின்‌ மேல்நிலை மாடத்தில்‌ அனைவரும்‌ வணங்குமாறு 


நால்வகை வருண பூதங்களின்‌ உருவங்களை வரைந்து வைத்தனர்‌. 


6. நிலை விளக்கு அமைத்தல்‌ 
தூண்களின்‌ நிழல்‌ அரங்கத்திலும்‌ அவையிலும்‌ விழாதவாறு ஒளிவிடும்‌ நிலை 


விளக்குகளை வைத்தனர்‌. 


T எழினிகள்‌ (அ) திரைகள்‌ 
எழினிகள்‌ மூவகைப்படும்‌ அவை. 


(i) ஒருமுக எழினி 
நாடக மேடையில்‌ ஒரே பக்கத்தில்‌ திரை இழுக்கப்படுகின்ற வகையில்‌ அமைக்கப்படும்‌ 


திரைச்சீலை ஒருமுக எழினி எனப்படும்‌. 
(ii) பொருமுக எழினி 
மேடையின்‌ இருபுறத்தில்‌ இருந்தும்‌ இழுக்கப்படுகின்ற வகையில்‌ நடுவில்‌ ஒன்றோடு 


ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும்‌ திரை பொருமுக எழினி 


(iii) கரந்துவரல்‌ எழினி 
மேடையின்‌ மேல்‌ இருந்து வேண்டும்‌ போது கீழே இறங்கும்‌ திரை 


மேற்கூறப்பட்ட மூன்றுவிதமான திரைச்சீலைகளை பாங்குடன்‌ அமைத்திருந்தனர்‌. 


8. விதானமும்‌ தோரணங்களும்‌ 


ஓவியத்துடன்‌ கூடிய மேல்‌ விதானமும்‌ அமைத்தனர்‌. அரங்கம்‌ முழுவதும்‌ புகழ்மிக்க முத்து 
மாலைகளான சரியும்‌, தூக்கும்‌, தாமமும்‌ அழகுபடத்‌ தொங்கவிட்டனர்‌. இத்தகைய 


வேலைப்பாடுகளுடன்‌ நாட்டிய அரங்கம்‌ அமைத்தனர்‌. 


தலைக்கோல்‌ (நாடக கணிகையர்‌ பெறும்‌ பட்டம்‌) 
அரங்கேற்றத்தை சிறப்பாக முடிக்கும்‌ ஆடல்‌ மகளிர்களுக்கு வழங்கப்படும்‌ பட்டம்‌ 
'தலைக்கோல்‌'. 'தலைக்கோல்‌' என்பது பெரும்புகழ்‌ கொண்ட பகை மன்னனுடன்‌ 


நிகழ்த்திய போரில்‌, தோற்றுப்‌ புறங்காட்டிய அவனிடமிருந்து பறிக்கப்பட்ட அழகுமிக்க 


வெண்கொற்றக்‌ குடையின்‌ காம்பில்‌ செய்யப்பட்டது. 


About 2000 years ago, Elango Adigal has given a very detailed account of the setting up of the theatre. 


Madhavi had a curly hair. At the age of five, she performed the ritual of learning to dance and learned the 
art till the age of 7. At the age of 12, she came to the Chola Court to stage her dance. 


1. Space for the Arena 


They chose a suitable land according to the unchanging nature suggested by a learned sculpture writer, for 
the stage for dancing 


2. Fetching Bamboo 


On the high sacred hills like Pothigai Hill, among the tall bamboos, they cut down a single bamboo and 
used it to build a dance stage. 


3. Bamboo Scale 

According to the information given in books, a piece of hamboo was made into a 'stick' measuring 24 (about 
4 feet) in the thumb of a well-grown average man. They built a dance stage of 7 Kols (28 feet) wide, 8 Kols 
(32 feet) long and one Kol (4 feet) high. 

4. Installation of the Upper Board 

Pillars were erected on the four sides of the platform and an upper board was fixed on them. A board was 
also installed on the floor of the arena. Between these two boards they placed a space of four Kols (16 feet) 
high. 


5. Entrance to the Arena 


They arranged two entrances for the performers to enter as well as to exit on the top floor of the arena. They 
painted images of the four types of Varuna Bhudaas for everyone to worship. 


6. Installation of Entrance Lights 

They placed illuminant lamps so that the shadow of the pillars did not fall on the stage and the hall. 
7. Ezhinigal (or) Screens 

The screens are of three kinds. 

(1) One Side Pulling Screen 


A curtain that is set up so that it is drawn on one side of the stage is called a single curtain. 


(11) Porumuga Ezhini 

A screen that overlaps in the middle so that it can be from either side of the stage is called Porumuga Ezhini. 
(iii) Karanthuvaral Ezhini 

A screen that descends when needed from the top of the platform is called Karanthuvaral Ezhini. 


The above mentioned three types of curtains were arranged nicely. 


8. Canopy and Festoons 


They also erected a canopy with paintings. All over the stage the famous pearl garlands like Sari, Thooku 
and Thamam were hung beautifully. 


They built a dance hall with such artistic works. 
9.Thalaikol (Degree for the Students of Drama) 
The women who performs well in the dance are given the titles "Thalaikols'. Thalaikol was made from the 


hammock of a beautiful silver umbrella taken from him in a battle with a rival king of great renown, who 
had been defeated. 


5.செட்டிநாடு வீடுகள்‌ மற்றும்‌ சென்னை இந்தோ — சாரொசெனிக்‌ கட்டிடக்கலை வடிவம்‌ 
குறித்து எழுதுக. Write about chettinad Houses and Chennai Indo- Saracenic architectural style. 


செட்டிநாட்டு வீடுகள்‌ என்பவை தமிழ்நாட்டில்‌, சிவகங்கை மாவட்டத்தில்‌, 


காரைக்குடியைச்‌ சுற்றியுள்ள மற்றும்‌ புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ சில பகுதிகளில்‌ உள்ள 


செட்டிநாடு பகுதியில்‌ உள்ள பாரம்பரியமான வீடுகள்‌ ஆகும்‌. 


செட்டிநாட்டு கட்டிடக்கலை 


18 ஆம்‌ நூற்றாண்டு, 19 ஆம்‌ நூற்றாண்டு மற்றும்‌ 20 ஆம்‌ நூற்றாண்டு தொடக்கம்‌ வரை 
கட்டப்பெற்ற இந்த செட்டிநாட்டு வீடுகளின்‌ கட்டிட கலை உலகப்‌ புகழ்பெற்றவை. 


ஆயிரம்‌ சன்னல்கள்‌ வைத்த வீடுகளும்‌ இங்கு உண்டு. நகரத்தார்‌ தங்கள்‌ வீட்டு 
விழாக்களை வீட்டிலேயே நடத்துவதை வழக்கமாகக்‌ கொண்டவர்கள்‌. அதனால்‌ 
இவர்களின்‌ வீடே பெரிய மண்டபம்போல்‌ இருக்கும்‌. இந்தக்‌ கட்டிடக்‌ கலை குறித்து 
பல்வேறு நாடுகளைச்‌ சேர்ந்த கட்டிடக்‌ கலைஞர்கள்‌, வல்லுனர்கள்‌, ஆய்வாளர்கள்‌ 


ஆய்வுசெய்து வருகின்றனர்‌. 


வீடுகளின்‌ அமைப்பு 

இந்த செட்டிநாட்டு வீடுகள்‌ ஒரு ஏக்கர்‌ இரண்டு ஏக்கர்‌ பரப்பளவு கொண்ட இடத்தில்‌ 
கட்டப்பட்டுள்ளன வீட்டுக்கு முன்புற வாசல்‌ ஒரு தெருவிலும்‌ பின்புற வாசல்‌ இன்னொரு 
தெருவிலும்‌ இருக்குமாறு மிகப்பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளன. வீடுகளின்‌ 
தரைப்பகுதி தெருவைவிட ஐந்து அடி உயரம்வரை கொண்டதாக கட்டப்பட்டுள்ளன. இந்த 
வீடுகளின்‌ நடுவே பெரிய வானவெளி முற்ற அமைப்பு உள்ளது. வீட்டுக்குள்‌ காற்றையும்‌ 
வெளிச்சத்தையும்‌ இந்த வானவெளி கொண்டு வருகிறது. வீட்டின்‌ முன்வாசலும்‌ 
பின்வாசலும்‌ வீட்டில்‌ உள்ள மற்ற அறைகளும்‌ இந்த வானவெளியில்‌ வந்து சேர்வதாக 
இருக்கும்‌. பின்வாசலில்‌ இருந்து பார்த்தால்‌ முன்வாசலில்‌ யார்‌ இருக்கிறார்கள்‌ என்பதைக்‌ 


காண முடியும்‌ வகையில்‌ இரு வாசல்களும்‌ நேரக்‌ கோட்டில்‌ உள்ளன. 


தேக்கு மரத்தூண்கள்‌ 

வீடு முழுதும்‌ பல தூண்கள்‌ உள்ளன. இந்தத்‌ தூண்கள்‌ பர்மா தேக்கைக்‌ கொண்டு 
அமைக்கப்பட்டு உள்ளன. இந்த நீளமான தேக்கு மரங்களை நாட்டுக்கோட்டை 
செட்டியார்கள்‌ பர்மாவில்‌ இருந்தகாலத்தில்‌ சங்கிலியால்‌ கப்பல்களில்‌ கட்டி கடலில்‌ 
மிதக்கவிட்டும்‌ நாகப்பட்டிணம்‌ துறைமுகம்‌ வழியாக கொண்டு வந்ததாக கூறுகின்றனர்‌. 
வீட்டின்‌ முன்புறம்‌ அனைவரையும்‌ வரவேற்கும்‌ கலையம்சத்துடன்‌ அமைந்திருக்கும்‌. 
வீட்டின்‌ நுழைவு வாசலின்‌ இருபுறமும்‌ விசாலானமான திண்ணை இருக்கும்‌. அதில்‌ 
கம்பீரமான மரத்‌ தூண்கள்‌ இருக்கும்‌. முன்‌ வாசல்‌ கதவும்‌ நிலையும்‌ நுட்பமான மர 


வேலைப்பாடுகள்‌ கொண்டவையாக இருக்கும்‌. 


செட்டிநாடு வீடுகளின்‌ நுழைவு வாயிலே நம்மை ஆச்சரியத்தில்‌ ஆழ்த்தும்‌ வகையில்‌ 
வடிவமைக்கப்பட்டுள்ளது. கதவுகளிலும்‌, அதனைத்‌ தாங்கி நிற்கும்‌ நிலைகளிலும்‌ 
நேர்த்தியான சிற்பங்கள்‌ வியப்படைய செய்கின்றன. 16-17ஆம்‌ நூற்றாண்டின்‌ நாயக்கர்‌ 
காலச்‌ சிற்பக்கலை அமைப்புகளே செட்டிநாட்டின்‌ கலைஞர்களுக்கும்‌ முன்மாதிரியாக 
அமைந்துள்ளன. குறிப்பாக கோவில்களில்‌ காணப்படுவதைப்‌ போலவே இங்குள்ள 
கதவுகளிலும்‌ தெங்வங்களின்‌ உருவங்கள்‌ செதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலை ஒரு 


பண்பாட்டு அடையாளமாகவே மாறியுள்ளது. 


தெய்வச்‌ சிலைகளை நிலையின்‌ மேல்புறத்தில்‌ செதுக்கியிருப்பார்கள்‌. வீட்டின்‌ முகப்பு, 
பட்டாலை (திண்ணை) என அழைக்கப்படுகின்றது. பட்டாலையைத்‌ தாண்டினால்‌ வருவது 
வளவு (முற்றம்‌) ஆகும்‌. வீட்டில்‌ தேக்குமரத்தால்‌ ஆன பெரிய பெரிய கதவுகள்‌, மர 
பீரோக்கள்‌, ஊஞ்சல்‌ என மரவேலைப்பாடு நிறைந்த பொருள்கள்‌ கொண்டதாக உள்ளது. 
ஆங்காங்கு உள்ள நிலைகளில்‌, இராமாயண, மகாபாரதக்‌ காட்சிகளை வரிசையாகச்‌ 


செதுக்கி உள்ளனர்‌. 


வீடுகளில்‌ குறைந்தது முப்பது அறைகள்‌ வரை இருக்கும்‌. கானாடுகாத்தான்‌ அரண்மனை 
போன்ற சில வீடுகளில்‌ அதைவிட கூடுதலாக அறைகள்‌ இருக்கும்‌. இந்த வீடுகள்‌ 
வசீகரிக்கும்‌ வண்ணங்களான பச்சை, மஞ்சள்‌, சிவப்பு போன்ற வண்ணங்களைக்‌ 
கூடுதலாகப்‌ பயன்படுத்தி வண்ணம்‌ தீட்டியிருப்பார்கள்‌. தற்காலத்தில்‌ சில வீடுகளை சற்று 
மாற்றியமைத்து நட்சத்திர விடுதிகளாக பயன்படுத்துகின்றனர்‌. 


பாகப்பிரிவினை 

குடும்பத்தினர்‌ பாகப்பிரிவினைப்‌ பிரச்சினைகளை உறவினர்களைக்‌ கொண்டு பேசி 
தீர்த்துக்‌ கொள்ளப்படுகின்றன. பத்திர அலுவலகங்களுக்குச்‌ சென்று பத்திரம்‌ பதிவது 
இல்லை. அவர்களுக்குள்‌ உள்‌ பத்திரங்களை எழுதி வைத்துக்‌ கொள்ளப்படுகின்றன. 
அதன்படி, ஒரு வீட்டின்‌ தரைத்தளத்தில்‌ உள்ள ஒரு அறை ஒருவருக்கும்‌. அதற்கு நேராக 
மேலே மாடியில்‌ உள்ள அறையை வேறு ஒருவர்‌ என உடன்பிறந்தோர்‌ பிரித்துக்‌ 
கொள்கின்றனர்‌. அறைகள்‌, சமையல்‌ அறைகளில்‌ மட்டும்தான்‌ இந்தப்‌ பிரிவினை, 


நடுமுற்றம்‌ எல்லோருக்கும்‌ பொதுவானதாக இருக்கும்‌ 


அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ 

செட்டிநாட்டு வீடுகளில்‌ கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம்‌ சுண்ணாம்பு கலவை. 
கருப்பட்டி, கடுக்காய்களை செக்கில்‌ அரைத்து முட்டை வெள்ளைக்கரு கலந்த கலவையை 
கொண்டு சுவர்‌ கட்டியுள்ளதாகக்‌ கூறுகின்றனர்‌ எவ்வித இரசாயன கலவைகளும்‌ இன்றி 
கட்டப்பட்டதாலேயே மாவட்டம்‌ முழுக்க எவ்வளவு வெப்பச்‌ சலனம்‌ நிலவினாலும்‌ இங்கு 
இதமாக இருக்கிறது. சாதாரண வீடுகளைப்‌ போல்‌ எல்லாம்‌ வருடத்திற்கு ஒருமுறை இந்த 
செட்டிநாட்டு வீடுகளுக்கு வெள்ளை அடிக்கப்படுவதில்லை. காரணம்‌ அந்த அளவிற்கு 


வீடுகள்‌ கட்டமைக்கப்பட்டுள்ளது. சுவர்‌ வண்ணத்திற்கு சுண்ணாம்புடன்‌ முட்டை ஓட்டை 


கலந்து பூசியிருக்கிறார்கள்‌. இது வீட்டை குளுமையாக்குகிறது. 


வீடுகளின்‌ 5 பகுதிகள்‌ 
செட்டிநாடு வீடுகளை 5 கட்டுகளாக பருதிகளாக பிரிக்கிறார்கள்‌. 


முதல்பகுதி : முகப்பு (வரவேற்பறை) 
இரண்டாம்பகுதி : வளவு (புழங்கும்‌ இடம்‌), முற்றம்‌ மற்றும்‌ வீட்டின்‌ அறைகளை 


கொண்டதாகும்‌. 


மூன்றாவது பகுதி : இரண்டாங்கட்டு (சாப்பிடும்‌ இடம்‌) 
நான்காம்‌ பகுதி : மூன்றாம்‌ கட்டு (சமயலறை) 


ஐந்தாம்‌ பகுதி : கடைசியில்‌ தோட்டம்‌ உள்ளது. 


இக்கட்டுகளின்‌ வரிசையில்தான்‌ வீடுகள்‌ அமைக்கப்படுகிறது. அனைத்து வீடுகளும்‌ 
பொதுவாக கிழக்கு (அ) மேற்கு திசையை பார்த்தே கட்டப்படுகிறது. 


மழைநீர்‌ சேமிப்பு 
18-ஆம்‌ நூற்றாண்டிலேயே வீட்டிலே விழும்‌ மழைநீரை சேமித்த அதை ஊரில்‌ உள்ள 


பொதுகுளத்திற்கு கால்வாய்‌ அமைத்து சேமித்து வைத்துள்ளனர்‌. 


பிரிட்டிஷ்‌ காலத்தில்‌ இந்தோ-சாரசெனிக்‌ கட்டிடக்கலை 


இந்தோ சாரசெனிக்‌ கட்டிடக்கலை என்பது 19-ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌, 
பிரித்தானிய பேரரசில்‌ குறிப்பாக பிரித்தானிய இந்தியாவிலும்‌, சுதேச சமஸ்தானங்களில்‌ 
பொது மற்றும்‌ அரசு கட்டிடங்களைக்‌ கட்ட பிரித்தானிய கட்டிடக்‌ கலைஞர்களால்‌ 


பயன்படுத்தப்பட்ட ஒரு கட்டிடக்கலை பாணியாகும்‌. இது இந்திய இஸ்லாமியக்‌ 


கட்டிடக்கலை, குறிப்பாக முகலாயக்‌ கட்டிடக்கலை, பிரித்தானிய இந்திய பாரம்பரிய 
பாணி, இந்துக்‌ கோயில்‌ கட்டிடக்கலை ஆகியவற்றின்‌ அலங்கார கூறுகளைக்‌ கொண்டு 


உருவானது. 


சாரசென்‌ என்பதன்‌ பொருள்‌ 


சாரசென்‌ என்பது மத்திய கிழக்கிலும்‌, வடக்கு ஆப்பிரிக்காவிலும்‌ உள்ள அரபு மொழி 


பேசும்‌ முஸ்லிம்‌ மக்களைக்‌ குறிக்க இடைக்காலத்தில்‌ ஐரோப்பாவில்‌ பயன்படுத்தப்பட்‌। 


ஒரு சொல்லாகும்‌. 


இந்தோ-சாரசானிக்‌ பாணியானது இந்திய கட்டிடங்களை சித்தரித்த மேற்கத்திய 
ஓவியங்களைக்‌ கொண்டு 1795-ஆம்‌ ஆண்டில்‌ இருந்து வந்தது. 


சென்னையில்‌ இந்தோ - சாரசெனிக்‌ கட்டிடக்கலை 

இந்தக்‌ கட்டிடக்‌ கலைக்கும்‌ சென்னைக்கும்‌ நெருங்கிய பந்தம்‌ உண்டு. இந்தோ-சாரசெனிக்‌ 
கட்டுமான முறையில்‌ அதிகமான கட்டிடங்கள்‌ உள்ள நகரம்‌ சென்னையாகத்தான்‌ 
இருக்கும்‌. தமிழ்நாட்டில்‌ முதன்முதலில்‌ இந்தோ - சாரசெனிக்‌ கட்டிடக்கலையை 
பயன்படுத்தி 1768-இல்‌ கட்டி முடிக்கப்பட்ட முதல்‌ கட்டிடம்‌ சென்னையில்‌ உள்ள 
சேப்பாக்கம்‌ ஆற்காடு நவாப்பின்‌ அரண்மனை ஆகும்‌. இந்த அரண்மனை 117 ஏக்கரில்‌ 


கட்டப்பட்டுள்ளது. 


சென்னைப்‌ பல்கலைக்கழக சென்ட்‌ இல்லக்‌ கட்டிடம்‌, சென்னை எழும்பூர்‌ இரயில்‌ 
நிலையம்‌, விக்டோரியா பப்ளிக்‌ ஹால்‌ ரிப்பன்‌ கட்டிடம்‌ மஹால்‌ ஆகியவை இந்தப்‌ 
பாணியில்‌ கட்டப்பட்ட முக்கியம்‌ கட்டிடங்கள்‌ 


இக்கட்டிடக்கலையின்‌ முக்கிய அம்சங்கள்‌. 


19.20-ஆம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்ட அனைத்து அலுவலகங்கள்‌, நீதிமன்றங்கள்‌, ரயில்‌ 
நிலையங்கள்‌, அருங்காட்சியங்கள்‌ ஆகியவை இந்தோ-சாரசெனிக்‌ சுட்டிடக்கலையை 
சார்ந்தே உயர்ந்த கோபுரங்கள்‌ இந்திய பாரம்பரியத்தையும்‌, குவிமாடங்கள்‌ இஸ்லாமிய 
கலையம்சத்தையும்‌, கட்டிடங்களின்‌ முனைகளில்‌ அழகான பூப்போன்ற வேலைப்பாடுகள்‌, 


அழகான வேலைப்பாடுகள்‌ உள்ள விதானமும்‌ கொண்டவையாக உள்ளன. 


குவிமாடங்கள்‌ அமைந்த கட்டிடங்கள்‌ சிறப்பு பெற்றவைகளாக திகழ்கின்றன. மேலும்‌ 
இதுபோன்ற கட்டிடங்களில்‌ உருவங்களும்‌ செதுக்கப்படும்‌. சாதாரண ஜன்னல்போல்‌ 
இல்லாமல்‌ கற்களாலே வடிவமைக்கப்பட்டிருக்கும்‌. இக்கட்டிடங்களில்‌ தூண்களை அதிகம்‌ 


காண முடியும்‌. அதில்தான்‌ பெரும்பாலும்‌ வேலைப்பாடுகள்‌ அமைந்திருக்கும்‌ 


சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்‌ (CST) 

இதன்‌ கம்பீரமான தோற்றம்‌ காலத்திற்கும்‌ இந்தியாவின்‌ கட்டிடக்கலையை சிறப்பாக 
பிரதிபலிக்கிறது. ஓரியண்டல்‌ கூறுகளுடன்‌ செங்கல்‌ மற்றும்‌ கல்‌ ஆகியவற்றின்‌ 
கலவையானது CST-இன்‌ தோற்றத்தை மேம்படுத்துகிறது. குவிமாட கூரை 
வடிவமைக்கப்பட்ட அலங்காரத்துடன்‌ சிறப்பிக்கப்பட்டுள்ளது. CST இந்து மற்றும்‌ 
இஸ்லாமிய பாணிகளின்‌ கலவையாகும்‌. இது முட்கள்‌, குவிமாடங்கள்‌, கோபுரங்கள்‌ 
மற்றும்‌ படிந்த கண்ணாடி ஜன்னல்கள்‌ ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. சென்ரல்பே 
விக்டோரியன்‌ கூறுகளை முன்னிலைப்படுத்தும்‌ எட்டு அலங்கரிக்கப்பட்ட விலா 
எலும்புகளைக்‌ கொண்டுள்ளது. ஸ்டேஷனின்‌ அழகைக்‌ கூட்டுவது கறைபடிந்த கண்ணாடி 
ஜன்னல்கள்‌, வண்ணமயமான ஓடுகள்‌ மற்றும்‌ அலங்கார இரும்பினால்‌ ஆன கிரில்கள்‌ 
குவிமாடத்தின்‌ அடியில்‌ பசுமையான அலங்கரிக்கப்பட்ட வண்ணமயமான கண்ணாடி 
ஜன்னல்கள்‌ உள்ளன. 


Chettinad houses are traditional houses in the Chettinad region of Tamil Nadu, Sivagangai district around 
Karaikudi and some parts of Pudukkottai district. 


Chettinad Architecture 

Built in the 18th Century, 19th Century and early 20th century, these Chettinad houses are world renowned 
for their architecture. There are also houses with 1000 windows. The Nagaraththars used to hold their family 
functions in their houses themselves. So their houses are like big halls. Architects, experts and researchers 


from different countries are studying this architecture. 


Structures of Houses 


These Chettinad houses are built on one acre or two acre plot The house is built so grandly that the front 
door faces one street and the back door faces another. The floors of the houses are built upto five feet above 
the street. In the middle of the houses, large open courtyard are found. These open spaces bring air and light 
into the houses. The front doors of the houses, the back doors of the houses and other rooms will be arriving 
in these open spaces. The front and back doors are on the same lines. If someone looks from the back door, 
he can see who is at the front door. The other rooms also come into these spaces. 


Teak Pillars 


There are many pillars throughout the house. These pillars are made of Burma teak. It is said that these long 
teak trees were floated in the ocean by the Chettiyars of Nattukkottai when they in Burma. They tied the 
teak trees to the ships with chains and brought through the port of Nagapattinam. The front house is were 
made in such a way that it welcomes everyone. There is a spacious courtyard on either side of the entrance 
door of the house. It has majestic wooden pillars. The front door and the stage have delicate wood carvings. 


The entrance of the Chettinad house is designed to surprise us The exquisite carvings on the doors and on 
the pedestals are amazing. The 16th and 17th Century sculptural structures of the Nayak period are also a 
model for the artists of Chettinad Especially, the doors here are carved with images of gods and goddesses 
as seen in temples. This has become a cultural symbol. 


Idols of deities have been carved on the top of the stage (Nilai). The front of the house is called pattalai 
(Thinnai). Beyond pattalai comes valavu (courtyard). The house has large teak doors, wooden bureaus, 
swings and other wood works. Scenes from the Ramayana and Mahabharatha are carved in a row at various 


places.. 


The houses have atleast thirty rooms. Some houses like Kanadukathan Palace have more rooms than that. 
These houses have been painted with attractive colours like green, yellow, red, etc., 


Nowadays, some of the houses are slightly modified and used as star hotels. 

Family Partition Issues 

It is settled by talking to the relatives. They don't go to the registrar's office and register their deeds. They 
write internal documents and keep them. Accordingly, one room on the ground floor of a house is for one 
person. Siblings share the upstairs room directly above. Only in living rooms and kitchens divisions are 
made and the middle ground is common to all. 

Science and Technology 

white. As it It is said that the walls of Chettinad houses are built with a mixture of lime, gall-nuts, karuppatti 
mixed with egg is built without any chemical compounds, it is comfortable here, even though it is very hot 
outside. Unlike normal houses, these Chettinad houses are not whitewashed every year. The construction 
is such that, it is not required. Eggshells are mixed with lime to paint the walls. It keeps the house cool. 
The Five Parts of Houses 


Chettinad houses are divided into five sections. 


First Section : Reception 


Second Section : Valavu (Utilization section) consisting Murtam and rooms. 
Third Section : Dining Section (Irandankattu) 
Fourth Section : Kitchen Section 


Fifth Section : At the end is the garden. 


Houses are constructed as cited above. All the houses are generally built facing east or west direction. 
Rainwater Harvesting 


As early as the 18th Century, rain water falling into the house was collected and stored through a canal to 
the public tank in the town. 


INDO-SARACENIC ARCHITECTURE IN THE British period 

Indo Saracenic architecture is an architectural style used by the British architects in the late 19th Century 
to construct public and vemment buildings in the British empire, particularly in British India and in princely 
states. It evolved with decorative elements fm Indo-Islamic architecture, particularly Mughal architecture. 
British Indian classical style and Hindu temple architecture. 


Meaning of Saracen 


Saracen is a term used in medieval Europe to refer to the Anbic-speaking Muslim people of the Middle East 
and North 


The Indo-Saracenic style dates back to 1795 with Western paintings depicting Indian buildings. 
Indo-Saracenic Architecture in Chennai 


This architecture has a close relationship with Chennai, Chennai is the city with the most buildings in the 
Indo-Saracenic style of construction. 


The first building in Tamil Nadu to use the Indo-Saracenic achitecture was the Arcot Nawab's Palace at 
Cheppakkam in Chennai, which was completed in 1768. This palace has been built on 117 acres. 


Chennai University Senate Building, Chennai Egmore Railway Station, Victoria Public Hall, Rippon 
Building and Amir Mahal ar the important buildings built in this style. 


Salient Features of this Architecture 


All government offices, courts, railway stations and museums built in the 19th to 20th Centuries are based 
on Indo-Saracenic arthitecture. The high towers belong to Indian heritage. Domes belong to Islamic art. 
Beautiful floral carvings at the ends of the buildings and canopies with beautiful carvings deserve 
appreciation 


Domed buildings are special, figures are also carved in such buildings. The windows are made of stones 
and don't look like ordinary windows. More pillars can be seen in these buildings That is where most of the 
artistic works are found. 


Chatrapathi Shivaji Terminus (CST) 


Its majestic appearance best reflects the architecture of India for the period as well. The combination of 
brick and stone with oriental elements enhances the look of CST. The domed roof is highlighted with 
patterned decoration. CST is a combination of Hindu and Islamic styles. It emphasizes domes, towers and 
stained glass windows. The Central dome has eight ornate ribs that highlight Victorian elements. Adding 
to the beauty of the Station are stained glass windows, colourful tiles and decorative cast iron grills. Under 
the dome are green ornate stained glass windows. 


